GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TN / CCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[Price : Re. 0 . 80 Paise . 


TAMIL 


* 


" 


. . . 


FO 


* 


Kட்டி 
பாட 


ONMENT 


GOVERNS 


NADO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


1 


ARO 


UTH 
ALO 


LONE TRI 


TIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 283] 


CHENNAI, FRIDAY , AUGUST 26 , 2011 
Aavani 9 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , திருநெல்வேலி. 


திருநெல்வேலி மாவட்டம் , கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் , குலசேகரப்பட்டி ஊராட்சி மன்றத் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் குறித்த அறிவிக்கை . 


( அ6 /2452 / 2007.) 


No. VI(2)/ 427( c- 1)/ 2011 . 


திருநெல்வேலி மாவட்டம் , கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் , குலசேகரப்பட்டி ஊராட்சி மன்றத் தலைவர் 
திரு . சு . மணிவண்ண ன் என்பவர் நிதி முறைகேடுகளின் காரணமாக ஊராட்சிக்கு ரூ . 11,41,796 நிதியிழப்பு ஏற்படுத்திய 
காரணத்தால் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 உட்பிரிவு 11 - ன்கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தினை 
பயன்படுத்தி குலசேகரப்பட்டி கிராம ஊராட்சி மன்றத் தலைவர் திரு . சு . மணிவண்ணன் என்பவரை குலசேகரப்பட்டி 
கிராம ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன் மூலம் அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 


இவ்வறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியாகும் நாளிலிருந்து நடைமுறைக்கு வரும் எனவும் , இதன்மூலம் 
தெரிவிக்கப்படுகிறது . 


DTP - VI- 2 Ex . ( 283 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


திருநெல்வேலி மாவட்டம் , களக்காடு ஊராட்சி ஒன்றியம் , சிங்கிகுளம் ஊராட்சி மன்றத் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் குறித்த அறிவிக்கை . 


( அ6/3210/2010 ) 


No. VI(2)/ 427( c-2)/2011 . 


திருநெல்வேலி மாவட்டம் , களக்காடு ஊராட்சி ஒன்றியம் , சிங்கிகுளம் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி எம் . பானு என்பவர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின்கீழ் நடைபெற்று வரும் பணியில் 
முறைகேடுகள் செய்து ஊராட்சிக்கு நிதியிழப்பு ஏற்படுத்திய காரணத்தால் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 
பிரிவு 205 உட்பிரிவு 11 - ன்கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தினை பயன்படுத்தி சிங்கிகுளம் கிராம ஊராட்சி மன்றத் 
தலைவர் திருமதி எம் . பானு என்பவரை சிங்கிகுளம் கிராம ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து 
இதன் மூலம் அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 


இவ்வறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியாகும் நாளிலிருந்து நடைமுறைக்கு வரும் எனவும் , இதன்மூலம் 
தெரிவிக்கப்படுகிறது . 


திருநெல்வேலி , 
2011 ஆகஸ்ட் 25 . 


இரா . செல்வராஜ் , 
மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் 

ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


